GOVERNMENT OF TAMIL NADU 

2020 


[ Regd . No. TN /CCN / 467 / 2012-14. 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 2.40 Paise . 


OFT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RNMENT 


NADU 


PM 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 


TRIUMPHS 


No. 30 ] 


CHENNAI , WEDNESDAY , JULY 22 , 2020 
Aadi 7 , Saarvari, Thiruvalluvar Aandu - 2051 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages . 


Labour Courts for Adjudication .. 


LABOUR AND EMPLOYMENT 

DEPARTMENT 


570-572 


REVENUE AND DISASTER MANAGEMENT 


DEPARTMENT 


Minimum Wages Act . — Constitution of 

Committee for fixation of minimum rates of 
wages for the Employment in Sculpture in 
Stone and Other Materials 


568 


Tamil Nadu Public Premises (Eviction of 

Unauthorized Occupants ) Act. - Appointment 
of Officers as Estate officers in TIIC Industrial 
Complex 


572 


Employees State Insurance Act. — Exemption 

granted to the M / s . Tamil Nadu Handloom 
Weavers Co -operative Society Limited 
( Co -optex ), Chennai for certain period . 


568-569 


Industrial Tribunal for Adjudication 


569-570 


D.T.P. - 11-2 ( 30 ) -1 


[ 567 ] 


568 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 — Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
Constitution of Committee for fixation of minimum 

rates of wages for the Employment in Sculpture 
in Stone and Other Materials under the Minimum 
Wages Act , 1948 . 


Exemption granted to the M / s . Tamil Nadu Handloom 

Weavers Co - operative Society Limited ( Co -optex ) , 
Chennai for certain period under the Employee s State 
Insurance Act , 1948 . 
[ G.O. ( D ) No. 315, Labour and Employment (L1), 18th June 

2020, ஆனி 4 , சார்வரி, திருவள்ளுவர் ஆண்டு -2051 .] 

No. II ( 2 ) /LE/449/2020.-In exercise of the powers conferred 
by Section 87 read with Section 91A of the Employee s State 
Insurance Act, 1948 ( Central Act XXXIV of 1948 ) , the Governor 
of Tamil Nadu hereby exempts the Tamil Nadu Handloom 
Weavers Co - operative Society Limited ( Co -optex), Chennai 
from the operation of the said Act for the period of one year 
from 23-01-2020 to 22-01-2021 . 


[G.O. ( D ) No.308, Labour and Employment ( J2 ), 
16th June 2020, of 2 , noufl, 1526r6oui 600T - 2051.] 

No. || ( 2 ) /LE/448/2020.-In exercise of the powers 
conferred by clause ( a ) of sub section ( 1 ) of Section 5 
read with Section 9 of the Minimum Wages Act, 1948 
( Central Act XI of 1948 ) , the Governor of Tamil Nadu hereby 
appoints a committee consisting the following members to 
hold enquiries and advise the state Government in respect 
of fixation of minimum rates of wages for the employment 
in Sculpture in Stone and Other Materials : 
Independent Persons : 
( 1 ) The Joint Commissioner of Labour, Chairman 

Il Circle , Chennai . 
( 2 ) The Assistant Commissioner of Labour Secretary 

(Enforcement) 
Kancheepuram 


( 3 ) 


Member 


The Statistical Officer / Assistant Director, 
( Full Additional Charge ) , 
Economics and Statistics Department, 
Kancheepuram Division , Cheyyaru . 


( 1 ) The above exemption is subject to the following 
conditions , namely : 
( a ) The aforesaid Management wherein the employees 

are employed shall maintain a Register showing 
the names and designations of the exempted 

employees . 
(b ) Not withstanding the exemption , the employees 

shall continue to receive such benefits underthe said 
Act to which they might have become entitled to on 
the basis of the contributions paid prior to the date 
from which exemption granted by this Notification 

operates . 
( c ) The contribution for the exempted period , if already 

paid shall not be refunded . 
( 2 ) The employer of the said Management shall submit 
in respect of the period during which that Management was 
subject to the operation of the said Act (hereinafter referred 
to as “ the said period ") returns , in such form and containing 
such particulars as were due from it in respect of the said 
period under the Employees State Insurance (General) 
Regulations , 1950 . 

( 3 ) Any Social Security Officer appointed by the 
Corporation under sub -section ( 1 ) of Section 45 of the said 
Act, or other official authorised in this behalf shall , for the 
purpose of , 


Member . 


Member 


Employers Representatives: 
( 1 ) 

Thiru C.Sankar, 
Elango Sirpa Kalaikoodam , 
Main Road , Modaiyur, 
Polur Post, 

Thiruvannamalai District. 
( 2 ) Thiru S.Chidambaram , 

Sri Mookambika Sirpa 
Kalaikoodam and 
Building Kalaikoodam , 
No.22 , Thirukula Street , 

Maamallapuram . 
( 3 ) Thiru M.Jayaram , 

Vaikunda Salai , 
Mayiladi Puthur, 
Mayiladi Post, 
Kanyakumari District. 


Member 


Member 


Employees Representatives : 
( 1 ) Thiru J.Rajan , 

Anna Thozhirsanga Peravai, 
44 , Gandhi Street , Paramasivam Nagar, 
Thirukalukundram , Kancheepuram 

District-603 109 . 
( 2 ) Thiru A.S. Kumar, 

All India Central Council of Trade Unions , 
1/10 , 11th Street , Karunanidhi Nagar, 

Ayanavaram , Chennai - 600 023 . 
( 3 ) Thiru P. Ganesan , Hindu Mazdoor 

Sabha , 10/437 , Rajaji Street , 
Suramangalam Post, Salem - 636 005 . 


( 1 ) verifying the particulars contained in any return 

submitted under sub - section ( 1 ) of Section 44 of the 

said Act for the said period ; or 
( ii ) ascertaining whether registers and records were 

maintained as required by the Employees State 
Insurance (General) Regulations , 1950 for the said 

period ; or 
( iii ) ascertaining whether the employees continue to be 

entitled to the benefits provided by the employer in 
cash and in kind , being benefits in consideration 
of which exemption is being granted under this 

Notification ; or 
( iv ) ascertaining whether any of the provisions of the said 

Act had been complied with during the period when 
such provisions were in force in relation to the said 

workshops and stores be empowered to. 
( a ) require the principal or immediate employer to 

furnish to him such information as he may consider 
necessary ; or 


Member 


Member 


July. 22 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


569 


கோரிக்கை 


எழுவினா 


வ . 
எண் 
2 


எண் 


2. 


3 


( b) enter any Management office or other premises 

occupied by such principalor immediate employer at 
any reasonable time and require any person found 
in charge thereof to produce to such Social Security 
Officer or other official and allow him to examine such 
documents , books and other documents relating to 
the employment of persons and payment ofwages or 
to furnish to him such information as he may 

consider necessary ; or 
( c ) examine the principal or immediate employer ; 

his agent or servant, or any person found in 
such Management office or other premises , 
or any person when the said Social Security 
Officer or other official has reasonable 

cause to believe to have been an employee ; or 
(d ) make copies of or take extracts from any register , 

account book or other document maintained in such 
Management office or other premises . 


3. 


4 


4 . 


6 


5 . 


10 


பயண 


Disputes between Workmen and Managements referred 

to Industrial Tribunal for Adjudication 

சென்னை மெட்ரோ இரயில் நிறுவனம் சென்னை . 
[ அரசாணை ( டி ) எண் . 291 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ 1 ) த் துறை, 

06 

ஜூன் 2020 , வைகாசி 24, 
சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2051.] 

No.II (2 )/LE / 450 / 2020.-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , சென்னை 

மெட்ரோ 
இரயில் நிறுவனம் , சென்னை என்ற 

நிர்வாகத்திற்கும் 
சி.எம் . ஆர் . எல் . எம்ப்ளாயீஸ் யூ 

னி யன் , 

என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947- ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் மத்திய 
சட்டம் XIV/1947 ) 10(1)(c) பிரிவிலும் , 10 ( 1)( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை, 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
எழுவினாக்கள் 


மற்ற மெட்ரோ இரயில் நிறுவனங்களுக்கு 
வழங்குவதை போல 

போல குறைந்த பட்ச 
போனஸ் மற்றும் Performance Linked 
Bonus வழங்க வேண்டும் என்று 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும். " 
" இரவுப்பணி ஒன்றிற்கு தொழில் 
நுட்பவியலாளர்க்கு ரூ .150/ மற்றும் 
இளநிலை 

பொறியாளர்களுக்கு 
ரூ .220 / வழங்கப்பட வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . " 
30 .06.2018 அன்று அறிவிக்கப்பட்ட 
ஊதிய திருத்த சுற்றறிக்கையில் 
பதவியின் பெயர் குறிப்பிடப்படாத 
புதிதாக இரண்டு Pay scale ( Serial 
No 4 & 10 ) புகுத்தப்பட்டதற்கான தகுந்த 
விளக்கம் அளிக்க வேண்டும் என்று 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . " 
"பணியாளர்கள் மற்றும் பணியாளர்களின் 
குடும்பத்தினரும் இலவசமாக மெட்ரோ 
இரயிலில் பயணம் செய்ய 
அட்டை வழங்க வேண்டும் என்று 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . " 
" ஆண் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு 
வந்த 15 நாள் Paternity leave மற்றும் 
20 நாள் Half pay விடுப்பினையும் 
மீண்டும் வழங்க 

வழங்க வேண்டும் என்று 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . " 
"தகுந்த பதவி உயர்வு கொள்கையினை 
வகுத்து துறை 

வாரியாக பதவியின் 
பெயரை புகுத்தி செயல்படுத்த வேண்டும் 
என்று 

கோரும் தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் 
எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . " 
" இரவு மற்றும் அசாதாரண நேரங்களில் 
பணிக்கு வந்து செல்லும் மகளிர் 

அனைவருக்கும் தேவையான 
போக்குவரத்து 

வசதியினை 
இலவசமாக வழங்க வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . " 
"பணியாளர்கள் 

சொந்த வீடு 
கட்டிக்கொள்ள முன்பணம் வருடத்திற்கு 
6 சதவிகிதம் என்ற வட்டி விகிதத்தில் 
வழங்க வேண்டும் என்று கோரும் 
தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும். " 


6. 


12 


7 . 


13 


கோரிக்கை 


வ . 
எண் 


எழுவினா 


எண் 


8. 


14 


1 


1 . 


உட்பட 


| “ சென்னை மெட்ரோ இரயில் நிறுவனத்தில் 
பணிபுரியும் 

அதிகாரிகளுக்கும் . 
ஊழியர்களுக்கும் , பாரபட்சமின்றி 
ஊதிய விகிதம் நிர்ணயிக்கப்பட 
வேண்டும் . மேலும், பணியாணையில் 
குறிப்பிட்டுள்ள உறுதியளிப்பின்படி 
வழங்கப்பட்டு வந்த 35 % இதர படிகளை 
தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் எனில் 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும் " 


9 . 


16 


570 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec.2 


வ . 
எண் 
10 . 


கோரிக்கை 

எழுவினா 
எண் 
17 | "பணியாளர்களுக்கு 

Training 
allowance , Charge allowance 
போன்ற இதர 

படிகளை மற்ற 
மெட்ரோ நிறுவனங்களுக்கு நிகராக 
வழங்க வேண்டும் என்று கோரும் 
தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய 

உத்தரவுகள் பிறப்பிக்கவும் ." 
21 |" மனுதாரர் சங்கத்தினர் அனைவரும் 

தொழிற்தகராறுகள் சட்டம் 1947 பிரிவு 
| 2 ( s ) ன் படி பணியாளர்கள் தான் என்று 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . " 


11 . 


Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for Adjudication 


ஸ்னோசெம் பெயிண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் , திருவள்ளூர் . 


[ அரசாணை 

எண் . 

258 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( அவத் துறை , 18 மே 2020, வைகாசி 5 , 
சார்வரி, திருவள்ளுவர் ஆண்டு -2051 .) 

No.II ( 2 ) / LE / 451 / 2020 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , திருவள்ளூர் மாவட்டம் , 
கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்தில் அமைந்துள்ள 
ஸ்னோசெம் பெயிண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் 
ஸ்னோசெம் பெயிண்ட்ஸ் தொழிலாளர்கள் முன்னேற்றச் சங்கம் 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற்தாவாவில் கோரிக்கை எண்கள் . 1 , 2 , 
3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 11 , 12 , 13 , 14 , 15 , 16 , 20 , 21 , 23 மற்றும் 
25 ஆகியவற்றை சென்னை , தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 (1)(C) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினாக்கள் 
1. கோரிக்கை எண் .1 அடிப்படை ஊதியம் 

தற்போது தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் அடிப்படை 
ஊதியத்தை ரூ .7,000/- , ஆக உயர்த்தி நிர்ணயித்து வழங்கப்பட 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 

தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் ". 
2. கோரிக்கை எண் .2 நிரந்தர அகவிலைப்படி மற்றும் மாறிவரும் 

அகவிலைப்படி 
" 31-03-2016 அன்றைய தேதியில் வழங்கப்படும் அகவிலை 
படியை ( நிரந்தர அகவிலைப்படி மற்றும் மாறிவரும் 
அகவிலைப்படி ) 01-04-2016 முதல் நிரந்தர அகவிலைப்படியாக 


( Fixed DA ) நிர்ணயிப்பதுடன் . 01-04-2016 முதல் சராசரி 
விலைவாசி புள்ளிகளை கணக்கில் எடுத்துக் கொண்டு 
475 புள்ளிகளை கழித்தது போக மீதமுள்ள ஒவ்வொரு 
புள்ளிக்கும் ரூ 15 /-வீதம் அகவிலைப்படி நிர்ணயித்து , 
மாறிவரும் அகவிலைப்படியாக வழங்குவதுடன் அடுத்தடுத்து 
ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் விலைவாசிப் புள்ளி 
உயர்வின் சராசரியை கணக்கிட்டு மேற்கண்ட அளவில் 
மாறிவரும் அகவிலைப்படி சேர்த்து வழங்குமாறு கோரியுள்ள 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 

எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . " 
3. கோரிக்கை எண் .3 பணி மூப்பு ஊதியம் ( Service Weight 
Age ) 
தொழிலாளர்களின் பணிமூப்பு அடிப்படையில் 20 ஆண்டுகள் 
பணிமுடித்தவர்களுக்கு ரூ .1000/ - மற்றும் 20 ஆண்டிற்கு 
மேற்பட்ட ஒவ்வொரு ஆண்டிற்கம் ரூ 100/ - வீதம் அடிப்படைச் 
சம்பளத்துடன் சேர்த்து பணிமூப்பு உதியம் வழங்க கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 
எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் ". 
4. கோரிக்கை எண் . 4 வீட்டு வாடகைப்படி ( House Rent 

Allowance ): 
" தொழிலாளர்களுக்கு வீட்டு வாடகைப்படியாக ரூ.5000/ 
வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் ". 
5. கோரிக்கை எண் . 5 சிறப்பு படி ( Special Pay ) : 

" தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் சிறப்புப்படியுடன் 
கூடுதல் சிறப்புப்படியையும் சேர்த்து ரூ .2500/ -ஐ சிறப்புப்பயாக 
வழங்குமாறும் மற்றும் அத்தொகைக்கு அடிப்படை சம்பளத்திற்கு 
உரிய அனைத்து பயன்களையும் வழங்க வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் ." 
6. கோரிக்கை எண் .6 போக்குவரத்துப்படி ( Conveyance 

Allowance ): 
" தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் போக்குவரத்துப் 
படியை ரூ.3000/-ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? ஆம் எனில் 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . " 
7. கோரிக்கை எண் . 7 வருடாந்திர ஊதிய உயர்வு (Annual 
Increment ) : 

) : 
" தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் ஏப்ரல் -1 - ம் தேதி முதல் 
வருடாந்திர ஊதிய உயர்வாக அடிப்படை சம்பளத்துடன் சேர்த்து 
ரூ .750 / - வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயம்தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு 

பிறப்பிக்கவும் ." 
8. கோரிக்கை எண் . 8 கல்விப்படி ( Educational Allowance ) : 

தொழிலாளர்களின் குழந்தைகள் சிறந்த முறையில் கல்வி 
பெற உதவும் வகையில் மாதந்தோறும் கல்விப்படியாக 
ரூ .1000/ - சம்பளத்துடன் சேர்த்து வழங்க வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? ஆம் எனில் 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . " 
9. கோரிக்கை எண் . 11 சீருடை , தையற்கூலி மற்றும் சலவைப்படி 
" தொழிலாளர்களுக்கு வருடத்திற்கு ஒருமுறை 3 ஜோடி தரமான 
டெரிக்காட்டன் சீருடை மற்றும் சீருடைகளை தைப்பதற்கு ஒரு 
ஜோடிக்கு ரூ .600/ - வீதம் தையற்கூலி மற்றும் சீருடைகளை 
சலவை செய்ய மாதந்தோறும் ரூ .1000 / -சலவைப்படியாக வழங்க 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் ." 


July. 22 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


571 


10. கோரிக்கை எண் .12 முழுக்காலணி (Shoe ) : 
" தொழிலாளர்களுக்கு வருடத்திற்கு ஒருமுறை ரூ .2000 / 
மதிப்புள்ள தரமான ஒரு ஜோடி முழுக்காலணி மற்றும் 3 ஜோடி 
காலுறைகள் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயம்தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு 

பிறப்பிக்கவும் . " 
11. கோரிக்கை எண் .13 மழைக்கோட்டு , டர்க்கி டவல் சோப்பு 
மற்றும் தேங்காய் எண்ணெய் 
பணிக்கு வரும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பும் சுகாதாரமும் 
அமையும் வகையில் தொழிலாளர்களுக்கு வருடத்திற்கு ஒரு 
முறை ரூ .1500/ - மதிப்பில் தரமான மழைக்கோட்டு ஒன்று 
வழங்க வேண்டும் எனவும் , 3 மாதத்திற்கு ஒருமுறை ரூ .100/ 
மதிப்புள்ள ஒரு டர்க்கி டவல் வழங்க வேண்டுமென்றும் , 
மாதத்திற்கு ஒருமுறை 100 கிராம் எடை கொண்ட 5 குளியல் 
( Old சிந்தால் ) சோப்புகளும் , 250 கிராம் எடை கொண்ட 
4 சலவை ( RIN ) சோப்புகளும் வழங்க வேண்டுமென்றும் , 
மாதத்திற்கு ஒருமுறை 500 கிராம் தேங்காய் எண்ணெய் 
வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயம்தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் ." 
12. கோரிக்கை எண் . 14 பண்டிகை முன்பணம் ( Festival 

Allowance ) 
தொழிலாளர்களுக்கு வருடத்திற்கு ஒருமுறை பண்டிகை 
முன்பணமாக ரூ .10,000 / வழங்க வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . " 
13. கோரிக்கை எண் .15 உணவுப்படி ( Food Allowance) 
ஸ்னோசெம் பெயிண்ட்ஸ் தொழிற்சாலையில் மானிய விலையில் 
உணவு வழங்கும் உணவு விடுதி இல்லாததால் தொழிலாளர்கள் 
பெரிதும் அவதிப்படுகின்றனர் என்றும் , தொழிலாளர்களுக்கு 
உணவுப்படியாக ஒரு முறைப்பணிக்கு ( 1 Shift) ரூ .100 / - வழங்க 
வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயம் தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் ." 
14. கோரிக்கை எண் . 16 கல்வி முன்பணம் ( Educational 
Advance ) 
" தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு ஏற்படும் கல்விச் செலவுகளை 

ஈடுகட்ட வருடந்தோறும் கல்வி முன்பணமாக ரூ.10,000/ 
வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயம் தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் ." 
15. கோரிக்கை எண் .20 முறைப்பணிப்படி ( Shift Allowance ) 
தற்போது 2 வது மற்றும் 3வது முறைப்பணிகளுக்கு மட்டும் 
முறைப்பணி படிகள் வழங்கப்படுவதாகவும் , அதனை மாற்றி 
முதலாவது மற்றும் 2 வது முறைப்பணிகளுக்கு ரூ .100 / - வீதம் 
முறைப்பணி படியாக , வழங்குவதுடன் , இரவு முறைப்பணிப் 
படியாக ரூ .250 / - வழங்க வேண்டுமெனக் கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
16. கோரிக்கை எண் .21 தூசிப்படி ( Dust Allowance ) 
" தொழிலாளர்கள் இரசாயன பொருட்களும் மாவுப்பொருட்களும் 
மிகுந்த சூழலில் பணியாற்றுவதால் ஏற்படும் பாதிப்புகளை 
ஈடுகட்டும் வகையில் மாதந்தோறும் ரூ .1000 / - தூசிப்படியாக 
வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயம்தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . " 


17. கோரிக்கை எண் .23 இறுதிச் சடங்கு முன்பணம் (Funeral 

Expenses Advance ) 
" தொழிலாளர்களின் குடும்பத்தில் எதிர்பாராத இறப்பு ஏற்படும்போது 
இறுதிச் சடங்கு செலவுத் தொகையாக 50 % மானியத்துடன் 
ரூ .10,000 / வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு 

பிறப்பிக்கவும் . " 
18. கோரிக்கை எண் .25 ரெசின் ரீயாக்டர் சுத்தம் செய்யும் 
பணிக்கு மாற்று ஏற்பாடு 
ரெசின் ரீயாக்டரில் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் இரசாயனப் 
பொருட்கள் உடல்நல பாதிப்பு ஏற்படுத்துவதாகவும் , 
எளிதில் தீப்பிடிக்கக் கூடியதாகவும் உள்ளதால் அதனை 
சுத்தம் செய்யும் பணியில் தொழிலாளர்களால் எளிதாகவும் 
பாதுகாப்பாகவும் ஈடுபட முடியவில்லை என்றும் , அப்பணியை 
மேற்கொள்ளும் தொழிலாளர்கள் மிகுந்த பாதிப்பிற்கு 
உள்ளாகின்றனர் என்றும் , எனவே , ரெசின் ரீயாக்டர் சுத்தம் 
செய்யும் பணிக்கு தொழிலாளர்களை பயன்படுத்துவதை 
தவிர்த்து மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமெனக் கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் ". 
மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆராய்ச்சி 

நிலையம் , காஞ்சிபுரம் . 
[ அரசாணை 

எண் . 277, தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( அ 2 ) த் துறை , 01 ஜூன் 2020, வைகாசி 19, 
சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2051 .] 
No.II ( 2 ) /LE / 452 / 2020 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , காஞ்சிபுரம் மாவட்டம் , 
ஏனாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள மீனாட்சி மருத்துவக் கல்லூரி 
மற்றும் மருத்துவமனை ஆராய்ச்சி நிலையம் என்ற நிர்வாகத்திற்கும் 
மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆராய்ச்சி 
நிலைய ஊழியர்கள் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் , 

மேற்சொன்ன தகராறை காஞ்சிபுரம் , தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10( 1 )( c) பிரிவிலும் , 10( 1 )( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , காஞ்சிபுரம் , 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
தொழிற்சங்க நிர்வாகிகள் K. பாஸ்கர் , R. ஜெகன்நாதன் , 
D.M. குமார் மற்றும் D. ஸ்டாலின் ஆகியோரை முறையே 
வடமாவந்தல் , அத்தியூர் , காஞ்சிபுரம் மற்றும் உத்திரமேரூர் ஆகிய 
இடங்களில் உள்ள எதிர்மனுதாரரின் கிராம / நகர்புற சுகாதார 
மையங்களுக்கு 02-08-2017 அன்று பணிமாறுதல் செய்து 
உத்தரவிட்ட எதிர்மனுதாரர்களின் நடவடிக்கை தொழிற்தகராறுகள் 
சட்டம் 

1947 பிரிவு 2 ( ra ) -ன்கீழ் தொழிலாளர் விரோத 
நடவடிக்கையா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க 


முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர். 


572 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 — Sec . 2 


REVENUE AND DISASTER MANAGEMENT 

DEPARTMENT. 


Appointment of officers as Estate Officers in TIIC Industrial 

Complex under the Tamil Nadu Public Premises 

( Eviction of Unauthorized Occupants , Act . ) 
[G.O. Ms. No. 301, Revenue and Disaster Management 

Department, Land Disposal Wing, LD 6 (2 )Section , 
17th June 2020, Zoofl 3, amoufl, S ( 150161116i 360010-2051.] 


No.II ( 2 ) /REVDM/453/2020.-In exercise of the powers 
conferred by Section 3 of the Tamil Nadu Public 
Premises (Eviction of Unauthorised Occupants) Act, 1975 
(Tamil Nadu Act 1 of 1976) , the Governor of Tamil Nadu 
hereby appoints the Officers of the Tamil Nadu Industrial 
Investment Corporation Limited specified in column ( 2 ) of 
the Table below to be the Estate Officers for the purposes 
of that Act to exercise the powers conferred and perform 
the duties imposed on Estate Officers under that Act, in 
respect of the Public Premises specified in the corresponding 
entries in column ( 3 ) thereof: 


THE TABLE 


Serial 
No. 


Designation of Officers 


Public Premises 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


1 . 


The Assistant General Manager/ 
The Senior Manager /The Manager 
( HRM & Estate ) , Head Office, 
Tamil Nadu . 


Any premises belonging to or vested in or taken on lease or requistioned 
by or on behalf of the Government in the Tamil Nadu Industrial Investment 
Corporation Limited . 


2 . 


The Senior Regional Manager / 
The Regional Manager, 
Chennai Region . 


Any premises belonging to or vested in or taken on lease or requistioned 
by or on behalf of the Government in the Tamil Nadu Industrial Investment 
Corporation Limited , within Chennai Region . 


3. 


The Senior Regional Manager/ 
The Regional Manager , 
Salem Region . 


Any premises belonging to or vested in or taken on lease or requistioned 
by or on behalf of the Government in the Tamil Nadu Industrial Investment 
Corporation Limited , within Salem Region . 


4 . 


The Senior Regional Manager / 
The Regional Manager, 
Coimbatore Region . 


Any premises belonging to or vested in or taken on lease or requistioned 
by or on behalf of the Government in the Tamil Nadu Industrial Investment 
Corporation Limited , within Coimbatore Region . 


5 . 


The Senior Regional Manager/ 
The Regional Manager, 
Tiruchirapalli Region . 


Any premises belonging to or vested in or taken on lease or requistioned 
by or on behalf of the Government in the Tamil Nadu Industrial Investment 
Corporation Limited within Tiruchirapalli Region . 


6 . 


The Senior Regional Manager/ 
The Regional Manager , 
Madurai Region . 


Any premises belonging to or vested in or taken on lease or requistioned by or 
on behalf of the Government in the State Industries promotion Corporation of 
Tamil Nadu within Madural Region . 


7 . 


The Senior Regional Manager/ 
The Regional Manager, 
Tirunelveli Region . 


Any premises belonging to or vested in or taken on lease or requistioned 
by or on behalf of the Government in the Tamil Nadu Industrial Investment 
Corporation Limited . within Tirunelveli Region . 


ATULYA MISRA , 
Additional Chief Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


